தமிழ்நாடு அரசு 

2020 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 1.60 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 


தமி 


சு 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


AR 


- 


வாய்மை 


யே 


வெல்லும் 


எண் 43 ] 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 21 , 2020 

ஐப்பசி 5 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 
பகுதி II- பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை . 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் .126 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ( UD4 ( 2 )) த் துறை , 21 ஆகஸ்ட் 2020 ] 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர - நாட்டுப்புற அமைப்புத் திட்டமிடல் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 35/1972 ) 10 - ஆம் பிரிவைச் 
சேர்ந்த ( 1) உட்பிரிவின் (b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தேனி அல்லிநகரம் 
உள்ளூர் அமைப்புத் திட்டப் பகுதியில் , சில வருவாய் கிராமப் பகுதிகளைச் சேர்ப்பதற்கும் , நீக்குவதற்கும் 17-04-1974 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 - இல் 218 - ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் 
துறையின் II(2 ) RUL /2139 /74 ஆம் எண் அறிவிக்கையில் அதனைத் தொடர்ந்து திருத்தம் செய்யப்பட்டவாறான பின்வரும் திருத்தத்தை 
மேற்கொள்வதற்கான அவருடைய நோக்கத்தை இதனால் அறிவிக்கிறார் . 


2 , இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு மாதங்களுக்குள் பரிசீலனைக்கு 
எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன உள்ளூர் பகுதியிலுள்ள யாதொரு குடியிருப்பாளர் அல்லது யாதொரு 
உள்ளூர் அதிகாரி அல்லது நிறுவனத்திடமிருந்து மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் மறுப்புரை அல்லது கருத்துரை 
ஏதேனும் வரப்பெற்றால் , தமிழ்நாடு அரசு அதனை உரியவாறு கருதிப்பார்க்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது 
கருத்துரை ஏதேனுமிருப்பின் அதனை எழுத்து வாயிலாக , அரசு முதன்மைச் செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை , 
தலைமைச் செயலகம் , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


திருத்தம் 


மேற்சொன்ன அறிவிக்கையில் உள்ள, “ அட்டவணை என்பதற்குப் பதிலாக , பின்வரும் அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . அதாவது ; 

“ அட்டவணை 
தொடர் 

உள்ளூர் அமைப்புத் திட்டப் 
எண் 

பகுதியின் பெயர் வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 
( 1) 

( 3 ) 
1 . தேனி - அல்லிநகரம் 

நகராட்சி 
02. தேனி அல்லிநகரம் 


[ 1 ] 


DTP- || -2- (43 ) ( TSup) -1 


2 


தொடர் 
எண் 
(1) 


உள்ளூர் அமைப்புத் திட்டப் 

பகுதியின் பெயர் 


வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 


( 3 ) 
பேரூராட்சி 
04. பூதிப்புரம் 
03. வீரபாண்டி 
பழனிச்செட்டிப்பட்டி 
பெரியகுளம் வட்டம் 
15. வடவீரநாய்க்கன்பட்டி 
போடிநாயக்கனூர் வட்டம் 
05. கோடாங்கிபட்டி 
தேனி வட்டம் 
16.ஊஞ்சாம்பட்டி 
24. தாடிச்சேரி 
25. கொடுவிலார்பட்டி 
பெருமாள் கோவில் கரடு ( காப்புவனம் ) 
வால்கரடு ( காப்புவனம் ) 
18. சிலையம்பட்டி 
20. கோட்டூர் 
22. உப்பார்பட்டி 
27. தப்புக்குண்டு 
07. பூமலைக் குண்டு 


ஆண்டிப்பட்டி வட்டம் 
19. குன்னூர் 


ராஜேஷ் லக்கானி, 
அரசு முதன்மைச் செயலர் . 


(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை . 

அறிவிக்கை 


[ அரசாணை ( ப ) எண் .427 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2 ) த் துறை, 9 செப்டம்பர் 2020 ] 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 9 - ஆம் பிரிவு மற்றும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1) உட்பிரிவின் ( a ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தையல் தொழிற்சாலையில் 
பணியமர்த்தப்படுபவர்களுக்கான குறைந்தளவு ஊதிய வீதங்களை திருத்தியமைப்பது தொடர்பாக , மாநில அரசுக்கு ஆலோசனைகளை 
வழங்கவும் விசாரணைகளை மேற்கொள்ளவும் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . 

தனிப்பட்ட நபர்கள்: 


(1 ) 


தலைவர் 


( 2 ) 


செயலாளர் 


தொழிலாளர் துறை இணை ஆணையர் , 
கோயமுத்தூர் 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர், 
( செயலாக்கம்) திருப்பூர் 
புள்ளியியல் துறை , உதவி இயக்குநர் , 
பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை , 
திருப்பூர் கோட்டம் திருப்பூர் 


( 3 ) 


உறுப்பினர் 


வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் : 


(1 ) 


உறுப்பினர் 


திரு . R. கார்த்திகேயன் 
பென்குயின் அப்பேரல்ஸ் பிரவேட் லிமிடெட் , 
2 / 65A , காமாட்சி நகர் , முனியாண்டிபுரம் , 
உச்சபட்டி, மதுரை -625 004 . 


3 


( 2) 


உறுப்பினர் 


( 3 ) 


உறுப்பினர் 


திரு . G. உதயகுமார் , 
மலையப்பா கார்மென்ட்ஸ் , 29 , ராம் கார்டன் , 
உடையாம்பாளையம் , கோயம்புத்தூர் -28 . 
திரு . K. அஜய் அகர்வால் , அப்பேரல்ஸ் 
அண்ட் ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் 
அசோசியேஷன் , எண் . B.7 / C - 7 , 
இரண்டாம் தளம் , பார்சன் வணிக வளாகம் , 

கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை , 
சென்னை - 600 006 . 


எண் .1 , 


தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 


( 1) 


உறுப்பினர் 


(2 ) 


உறுப்பினர் 


திரு . L. G. ஜெகதீஷ் , அண்ணா தொழிற்சங்கப் 
பேரவை , எண் .54/ 81, பெரியார் வீதி , 
ஈரோடு 638 001 . 
திருமதி . M. 

ஐடா 

ஹெலன் , இந்திய 
தொழிற் சங்க மையம் (சிஐடியூ ), 
எண் .10 /3 ,வெள்ளப்ரவிளை, செரப்பலூன்ஞ்சல் , 
குலசேகரன் , கன்னியாகுமரி -629 161 . 
திரு . M. ஆறுமுகம் , 
இந்திய தேசிய தொழிற் சங்க காங்கிரஸ் 
( ஐஎன்டியூசி) , எண் .2 / 4, 

தேவி பராசக்தி 
நகர் , முதல் தெரு , காரப்பாக்கம் , போரூர் , 
சென்னை 600 116 . 


( 3 ) 


உறுப்பினர் 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


